அடைக்கப்பட்ட காலத்திலும்‌ 
ஆத்தும ஆதாயம்‌... 
அலசர காலத்திலும்‌ ஆத்தும ஆதாயம்‌.. 


\ / 

7 
௭ Al ச்ச ம்‌ 
4 1 ஷ்‌ 4" 
> ௪ 


Pastor. Romilton 
Delhi 
Mob: +91 98106 46981 


Ann Mary.. 


ஒரு வாலிப ஸ்லோவேக்குய 
கிறிஸ்தவ மகள்‌ .. 


கம்யூனிசச்‌ சிறையில்‌ வதையாய்‌ சித்ரவதைப்படும்‌ 
போது அவளது ஏக்க நோக்கமெல்லாம்‌ தன்னைக்‌ 
கொடுமையாய்‌ இரணமாக்கிக்‌ கொண்டிருந்த அந்த 
வதைப்பவன்‌ மட்டும்‌ நரகத்துக்குப்‌ போய்‌ 


விடக்கூடாது என்பதே ! 


எனவே அவனுக்குத்‌ திரும்பத்‌ திரும்ப கிறிஸ்துவின்‌ 
அன்பையும்‌ அழகையும்‌, பரலோக ராஜ்யத்தின்‌ 
மேன்மையையும்‌ சொல்லிக்‌ கொண்டே இருந்தாள்‌. 


அதற்குப்‌ பதிலாக அவன்‌ அவளுக்குத்‌ தந்ததெல்லாம்‌ 
அவள்‌ முகத்தில்‌ தன்‌ முஷ்டி முறுக்கிய குத்துக்களும்‌ 
அதிகப்படியான சவுக்கடிகளுமே! ஆனால்‌ 
அவற்றுக்கெல்லாம்‌ அவளது பதிலோ, அவனை 
எப்படியாவது தேவனுக்கு ஆதாயமாக்கி விடுவதில்‌ 


காட்டிய முனைப்பே ! 


கடைசியாக, அவளது முயற்சி பலன்‌ 
தரத்தொடங்கியது.. தேவனது பரிசுத்த வார்த்தை 
அந்தக்‌ கிரிமினலுக்குள்‌ கிரியை செய்ய.. ஒரு முறை 
தனக்கு முன்‌ கொண்டு வரப்பட்ட அவளைப்‌ பார்த்துக்‌ 
கேட்டான்‌... உன்‌ கடவுளைப்‌ பற்றி இன்னும்‌ 


சொல்லு..." 


பொதுவாக சித்ரவதை செய்பவர்கள்‌ கைதிகளை அடித்து 
அடித்தே களைத்துப்‌ போய்‌, இடையிடையே டீ குடிக்க 
உட்கார்ந்து விடுவது வழக்கம்‌. அப்படிப்பட்ட 
இடைவேளைகளில்‌ அவர்கள்‌ சிகரெட்‌ ஊதிக்‌ கொண்டே 
தங்கள்‌ கைதிகளைப்‌ பேச விட்டு கேலி செய்வது 
அவர்களது பொழுதுபோக்கு. அப்படி ஒரு இடைவெளியில்‌ 
அவனது உத்தரவின்படியே Ae பேச ஆரம்பித்தாள்‌... 


" நீ வீணாகப்‌ போட்டு என்ன அடிக்கிற.. நீ என்னை 
அடிக்கிறதுனால என்‌ ஆண்டவர்‌ மேல எனக்கிருக்கிற 
அன்பையோ, என்னை வதையாய்‌ வதைக்கிற உன்னை 
நான்‌ உளமாற நேசிக்கிற என்‌ நேசத்தையோ உன்னால 


எடுத்துப்‌ போடவே முடியாது..." 
அவள்‌ பேச ஆரம்பித்தாள்‌.. 
அவள்‌ பேசப்பேச, அவளை ஒரு ஜந்துவைப்‌ போல 


பார்த்துக்‌ கொண்டிருந்த அவன்‌..." ஏய்‌ எங்கடி இந்த மாதிரி 
முட்டாள்தனமா பேசக்‌ கத்துக்கிட்ட..?" 


அவள்‌ சொன்னாள்‌.. 

“எனக்கும்‌ ஒரு Boy Friend உண்டு..அவ்ளோ 

அழகு ..அவன்‌ என்னை நேசிக்கிறதுனால இல்ல..நேசமே 
அவன்‌ தான்‌..எங்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காத அன்பு 
அது..என்‌ Boy Friend கிடச்ச நாள்லருந்து என்னால 
அன்பு ஒண்ணு தான்‌ செய்ய முடியுது.." 


"யாரும்‌ என்னை நேசிக்கிறாங்களோ 
வெறுக்கிறாங்களோ, அவன்‌ எனக்கு கிடைச்சதிலருந்து, 
அன்புன்னா என்னன்னு நான்‌ அவன்‌ கிட்ட பாத்து 
கத்துகிட்ட நாள்ல இருந்து என்னால அன்பு மட்டும்‌ தான்‌ 
செய்ய முடியுது.." 


"நீ நேசிக்கிறதெல்லாம்‌ வெறுப்பு ஒண்ணைத்‌ 
தான்‌..ஆனா அன்பை நேசித்துப்‌ பாரேன்‌ ! நீயே அன்பா 
மாறிடுவ !" 


அவள்‌ பேசி முடித்ததும்‌ அவள்‌ முகத்திலே அவனது அடி 
இடியாய்‌ இறங்க, அந்த காங்க்ரீட்‌ தரையில்‌ நெற்றிப்‌ 
பொட்டு அடித்து மயங்கி விழுந்தாள்‌.. 


அவள்‌ தன்‌ சுய நினைவுக்கு வந்த போது, அவன்‌ ஆழ்ந்த 
சிந்தனையில்‌ இருந்தான்‌. ஏதோ ஆழமான ஒன்று 
அவனுக்குள்‌ நிகழ்ந்திருந்தது... 


பேச ஆரம்பித்தான்‌... 


" இவ்வளவு நேரம்‌ உன்‌ Boy Friend ஐ பற்றி தான்‌ 
யோசித்துக்‌ கொண்டிருந்தேன்‌.. அவன்‌ சொல்றதுல 
ஏதோ அர்த்தம்‌ இருக்குது.. அடிக்கிறதை விட அன்போடு 
வருடிக்‌ கொடுப்பதும்‌, கெட்ட வார்த்தையால திட்டுவதை 
விட, அன்பாய்‌ முத்தமிடுவதும்‌ உண்மையிலே 
நல்லதுதான்‌ இல்லையா? இந்த ஒரு சின்ன உண்மை 
கூட தெரியாம இருந்திருக்கேன்‌... சரி.. உன்‌ boy friend 
யாருன்னு சொல்லுவியா?” 


எல்லா நாமத்துக்கும்‌ மேலான அந்த நாமத்தைக்‌ குறித்து 
அவனுக்கு A॥॥ie Mary சொல்லச்‌ சொல்ல.. 


"நானும்‌ அவரை என்‌ நண்பராக்கிக்‌ கொள்ள 


விரும்புகிறேன்‌.. என்ன செய்யணும்‌ சொல்லேன்‌..." 
அவள்‌ சொன்னாள்‌.. 

"நீ மனந்திரும்பி ஞானஸ்நானம்‌ எடுக்கணும்‌..." 
"அப்படின்னா இப்பவே எனக்கு ஞானஸ்நானம்‌ கொடு..." 
"ஐயோ என்னால கொடுக்க முடியாது..." 


அவன்‌ தன்‌ ரிவால்வரை அவளுக்கு நேராக நீட்டி.."ஏய்‌ 
இப்பவே எனக்கு நீ ஞானஸ்நானம்‌ கொடு.. இல்லன்னா 


உன்னை சுட்ருவேன்‌.. " என்று கத்தினான்‌. 

நமக்கு வேண்டுமானால்‌ இது விநோதமாகத்‌ தெரியலாம்‌. 
ஆனால்‌ "பரலோக இராஜ்யம்‌ பலவந்தம்‌ 
பண்ணப்படுகிறது ... பலவந்தம்‌ பண்ணுகிறவர்கள்‌ அதைப்‌ 
பிடித்துக்‌ கொள்ளுகிறார்கள்‌.. (மத்‌ 11.12) என்ற வார்த்தை 
இந்த சந்தர்ப்பத்திலும்‌ நிச்சயமாகவே பொருந்தும்‌.. 


அவளை இழுத்துக்‌ கொண்டு சென்ற அவன்‌, சிறை 
வளாகத்திலிருந்த குளம்‌ ஒன்றில்‌ அவளைத்‌ 
தள்ளிவிட்டான்‌. அங்கே &௱6 Mary அவனுக்கு 
ஞானஸ்நானம்‌ கொடுத்தாள்‌. 


சில நாட்கள்‌ சென்று, மனம்‌ திரும்பிய அந்த 
சித்ரவதைக்காரன்‌, தான்‌ விடுதலையாகும்‌ நாளன்று 
இறந்து போன வேறொரு பெண்‌ கைதியின்‌ பெயரில்‌, தன்‌ 
உயிரைப்‌ பணையம்‌ வைத்து, பேப்பரில்‌ அவளது பெயரை 
மாற்றி A॥ாe 14/றுக்கு விடுதலை ஆவணங்களைக்‌ 
கொடுத்து இரகசியமாய்‌ வெளியேற வைத்தான்‌! 


0 ந்தவ வைைைட 


சீன சபைத்‌ தலைவராயை 


வாட்ச்மன்‌ நீயிடம்‌ இருந்ததோ 
ஆறே ஆறு மணி நேரம்‌ தான்‌. 


தனது சிறை அறையின்‌ கதவுகளுக்கு வெளியே நின்று 
கொண்டிருந்த அந்தக்‌ கம்யூனிஸ்ட்‌ பேசி க்கு 
சுவிசேஷம்‌ சொல்லி அவனைக்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
நடத்தினாலொழிய அங்கே சிறைக்கு வெளியே 
இருக்கும்‌ கிறிஸ்தவர்களைத்‌ திடப்படுத்தி 
பெலப்படுத்தும்படி, தான்‌ எழுதி வைத்திருக்கும்‌ 
கடிதத்தை அவன்‌ மூலமாகவே அவர்களுக்குக்‌ 
கொண்டு சேர்ப்பது கூடாத காரியம்‌. வாட்ச்மன்‌ நீ, 
அதை அவன்‌ மூலமாகவே செய்ய வேண்டியிருந்தது .. 


அங்கே தனக்குக்‌ காவலுக்கு நின்று கொண்டிருந்த 
போலீஸுக்கு பிதாவின்‌ அன்பைச்‌ சொல்லி, அவன்‌ 
தன்‌ மாம்சப்‌ பிரகாரமான காரியங்களை 
விட்டுவிட்டால்‌ நித்திய நித்தியமாய்ப்‌ பரலோகத்தில்‌ 
வாழலாம்‌ என்று சுவிசேஷத்தைச்‌ சொல்லிவிட்டு, 
"கம்யூனிஸம்‌ உன்னைப்‌ பரலோகம்‌ கொண்டு போய்‌ 
சேர்க்கப்போவதில்லை.. இயேசு கிறிஸ்துவின்‌ ஆத்தும்‌ 
மாத்திரமே அதைச்‌ செய்ய வல்லது" என்று முடிக்கிறார்‌, 


வாட்ச்மன்‌ நீ.. 


ஐந்து மணி நேரம்‌, நீ யின்‌ சுவிசேஷத்தைக்‌ 
கேட்டுக்கொண்டிருந்த அந்த செக்யூரிட்டி, 
கண்ணீரோடு கிறிஸ்துவை ஏற்றுக்‌ கொள்கிறான்‌. 
இப்போது இன்னும்‌ ஒரு ஆத்துமா ராஜ்யத்துக்கென்று 
ஆதாயம்‌ செய்யப்பட்டு, வாட்ச்மன்‌ நீயின்‌ 
இன்னுமொரு அழகான கடிதமொன்று கடத்தப்பட்டுக்‌ 
கைமாறிப்‌ பத்திரமாய்‌ இரகசிய சபை விசுவாசிகள்‌ 
கைகளில்‌ சென்று சேர்கிறது. 


சிறையில்‌ போதகர்‌ ரிச்சர்டு 
உம்பிராண்ட்‌ இருந்த நாட்கள்‌ அவை.. 


அங்கே அவரோடு ஜெயிலில்‌ இரண்டு சீன விசுவாசிகள்‌ 
குளிரில்‌ நடுங்கிக்‌ கொண்டு ஒருவரையொருவர்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கின்றனர்‌.. இருவர்‌ மேலும்‌ குளிர்‌ தாங்க முடியாத 
மெல்லிய கம்பளி... 


"எனக்கு முன்‌ நடுங்கிக்‌ கொண்டிருக்கும்‌ இவரே ஒருவேளை 
இயேசு கிறிஸ்துவாய்‌ இருப்பாரானால்‌ நான்‌ என்‌ கம்பளியை 
அவருக்குக்‌ கொடுக்க மாட்டேனோ?" என்று எண்ணிய 
அவர்களில்‌ ஒருவர்‌, தனது கம்பளியை நடுங்கிக்கொண்டிருந்த 
மற்றவர்‌ மேல்‌ போர்த்துகிறார்‌.. 

ரர்‌ 
கம்யூனிசச்‌ செம்படையின்‌ இரும்புக்கரக்‌ காலங்கள்‌.. 
ருமேனியாவின்‌ இரும்புத்திரைச்‌ சுவர்களுக்குப்‌ பின்னே.. 
வெளி உலகால்‌ மறக்கப்பட்ட மனிதர்கள்‌.. ஊழியர்கள்‌.. 


கிறிஸ்தவர்கள்‌.. அங்கே.. 


€ புறங்கைகள்‌ விலங்கிடப்பட்டிருக்க, முழங்காலில்‌ குனிந்த 
நிலையில்‌, தரையில்‌ வீசியெறியப்பட்டிருக்கும்‌ ரொட்டிகளைப்‌ 
பன்றிகளைப்‌ போலத்‌ தின்று, சுடச்சுட சூடான சூப்பை அதே 
நிலையில்‌ குடிக்க நிரப்பந்திக்கப்பட்டு, கடைசித்‌ துண்டு 
ரொட்டியைக்கூட நாவால்‌ நக்கி நக்கி எடுத்து, தங்கள்‌ 
பாத்திரங்களையும்‌ தங்கள்‌ வாயாலேயே சுத்தம்‌ செய்ய 
வேண்டிய அந்த நிர்ப்பாக்கிய நிலையையும்‌ தாண்டி தங்களை 
வதைத்தவர்களையும்‌ கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தி முனைத்து 
நின்ற ஒரு ஜனம்‌ ! 


€ 16 கைதிகள்‌ (ஊழியர்களும்‌ விசுவாசிகளும்‌) ஒருவர்‌ மேல்‌ 
ஒருவர்‌ படுக்க வைக்கப்பட்டு, சரீர அழுத்தம்‌ தாங்காமல்‌, 
எல்லாருக்கும்‌ கீழே கிடத்தப்பட்டவரின்‌ அடிவயிறு 
அழுத்தப்பட்டு, கழிவறையிலே நடக்க வேண்டியது 
சிறையறையிலேயே நடந்துவிட, அதையும்‌, தன்‌ 


உள்ளாடையையும்‌ தன்‌ வாயாலேயே சுத்தம்‌ செய்ய 
பலவந்தப்படுத்தப்பட்டு, அந்த மனிதன்‌ அதை மறுக்க, 
அவனது கை விரல்கள்‌ கட்டைகளுக்கு இடையே 


செலுத்தப்பட்டு, நொறுக்கப்படுகின்றன.. 


அந்நிலையிலும்‌ தன்னை வதைக்கிறவனுக்காக ஜெபித்து, 
அவனையும்‌ கிறிஸ்துவுக்காக ஜெயித்து ஜெயம்‌ கொண்ட 
ஒரு ஜனம்‌ ! 


சிறை வளாகத்தில்‌ ஒரு பெரிய கழிவறை டாங்க்‌.. மலமும்‌ சிறு 
நீரும்‌ கலந்து நிறைந்து மிதக்க, கழுத்து வரை அதிலே நிற்கும்‌ 
அளவுக்கு மணிக்கணக்காக அதற்குள்ளேயே நிற்க 


வைக்கப்படும்‌ ஒரு விசுவாசி.. 


தன்னிலை மறந்து, தன்னிலே அன்புகூறுகிற அவராலே 
அனைத்தையும்‌ ஜெயம்‌ கொண்டு, தன்னை சித்திரவதை 
செய்தவனையும்‌ அன்பினாலே தேவனுக்காக 
ஆதாயப்படுத்திக்‌ கொண்ட நின்ற ஒரு கூட்டம்‌ ! 


சிறையில்‌ அடைக்கப்பட்ட கத்தோலிக்கக்‌ கன்னியாஸ்திரீகள்‌ 
மூலம்‌ கூட அநேகக்‌ கம்யூனிஸ்ட்டுகளின்‌ குடும்பங்களில்‌ 
தேவன்‌ அற்புதங்களைச்‌ செய்தது ஒரு பக்கமிருக்க, அதே 
கன்னியாஸ்திரீகள்‌ கம்யூனிச பாசிசத்துக்குத்‌ தலைவணங்க 
மறுத்து நின்ற போது, கொல்லும்‌ சைபீரியக்‌ குளிரின்‌ 
கான்ஸன்ட்ரேஷன்‌ கேம்ப்புகளில்‌ அவர்களது மதிப்பிற்குரிய 
உடைகள்‌ உரியப்பட்டு, நிற்க வைக்கப்பட்ட கொடூரத்திலும்‌ 
தங்கள்‌ நேசருக்காய்‌ வைராக்கியமாய்‌ நின்று சாதித்து, 
தங்களைக்‌ கொடூரப்படுத்தியவர்களையும்‌ தங்கள்‌ 
சாட்சியினால்‌ கிறிஸ்துவுக்காக ஜெயித்து ஜெயம்‌ கொண்டு 
நின்ற ஒரு ஜனம்‌ ! 


இப்பேர்ப்பட்ட கொடூர சூழலிலும்‌... 


உ தங்கள்‌ விசுவாசத்தைக்‌ காத்துக்‌ கொண்டவர்கள்‌ 


இவர்களே ! 


உ தங்கள்‌ நற்சாட்சியின்‌ மூலம்‌ தங்களை வதையாய்‌ 
வதைத்தவர்களையும்‌ கிறிஸ்துவுக்காக 
ஆதாயப்படுத்தினவர்கள்‌ இவர்களே ! 


10 


தான்‌ அடைக்கப்பட்டிருந்த அந்தப்‌ பதினான்கு ஆண்டுகளில்‌ 
தன்னோடிருந்த சக கைதிகளுக்கு சுவிசேஷம்‌ அறிக்க நூதன 
முறைகளைக்‌ கண்டுபிடித்தார்‌ ஹெரலன்‌ பாப்போவ்‌..அதில்‌ 


சிறைத்‌ தந்தி என்னும்‌ புது டெக்னிக்‌ 


ஹெரலன்‌ பாப்போவின்‌ வார்த்தைகளில்‌... 


சிறைத்‌ தந்தி என்ற நூதன செய்தித்‌ தொடர்பு முறை 
சிறையில்‌ வழக்கத்தில்‌ இருந்தது. 


வெவ்வேறு செல்களில்‌ இருந்த கைதிகளோடு தொடர்பு 
கொள்வது எங்களுக்கு மிகவும்‌ அவசியமாய்‌ இருந்தது. 


"சிறைத்‌ தந்தி" என்பது சத்தத்தையே 000 14010 ஆக 
உபயோகிப்பது. 


சுவரில்‌ ஒருமுறை தட்டினால்‌ அது A என்றும்‌ 2 முறை 
தட்டினால்‌ 8 என்றும்‌ 3 முறை தட்டினால்‌ 6 என்றும்‌, இதே 
போல்‌ ஆங்கில எழுத்துக்கள்‌ முழுவதுக்கும்‌ அர்த்தம்‌ உண்டு. 


37" என்ற எழுத்தில்‌ ஆரம்பிக்கும்‌ வார்த்தையை 
சொல்வதென்றால்‌ எத்தனை முறை தட்ட வேண்டும்‌ என்று 
எண்ணிக்‌ கொள்ளுங்கள்‌, ஆனால்‌ அதுவும்‌ வேலை 
செய்யத்தான செய்தது. 


வேறு வழியின்றி கடைசியாக நான்‌ ஒரு முடிவு செய்தேன்‌... 


செய்திகளையும்‌ வதந்திகளையும்‌ பரப்ப கைதிகள்‌ இதை 
உபயோகிப்பார்கள்‌ என்றால்‌ "சுவிசேஷத்தைப்‌ பரப்ப நான்‌ 
ஏன்‌ இதை உபயோகிக்கக்‌ கூடாது?" 


டீ குடிக்கும்‌ தகர டப்பாவை எடுத்து தட்டி விட்டு பதில்‌ 
வருகிறதா என்று காத்திருந்தேன்‌... ..சிறிது நேரத்தில்‌ 
சிறையின்‌ இன்னொரு அறையிலிருந்து பதில்‌ வந்தது. 


' உன்‌ பெயரென்ன " என்று தட்டினேன்‌? 
மி-ட்‌-ஷே-வ்‌ என்று ஒருவன்‌ பதில்‌ சொன்னான்‌. 


" எப்போதிருந்து நீ இங்கே இருக்கிறாய்‌?" என்று நான்‌ 
மறுபடி தட்ட ... "மூன்று வாரங்கள்‌" என்று அதே ரீதியீல்‌ 


பதில்‌ வந்தது... 


செக்யூரிட்டிகள்‌ வரும்போது மட்டும்‌ நிறுத்திக்‌ கொண்டு 
சுவரில்‌ சாய்ந்த வண்ணமாய்‌ மிட்ஷேவிடம்‌ தொடர்பு 
கொள்ள ஆரம்பித்தேன்‌... 


"நான்‌ உனக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான 
காரியம்‌ ஒன்று உண்டு" என்று சொல்ல ... 


"நான்‌ கேட்க தயாராயிருக்கிறேன்‌ " எனறு தட்டி தட்டியே 
பதில்‌ சொன்னான்‌ மிட்ஷேவ்‌ .. 

" நீ இரட்சிக்கப்பட்ட விசுவாசியா?" என்று கேட்க.. 
இல்லை என்று பதில்‌ வந்தது. 

" கிறிஸ்து நம்‌ பாவத்துக்காக மரித்தார்‌ எனறு உனக்குத்‌ 
தெரியுமா?" 


"ஆர்த்தடாக்ஸ்‌ சர்ச்சில்‌ நான்‌ சிறுவனாக இருந்த போது 
எப்போதோ கேட்டிருக்கிறேன்‌." 


இதோ பார்‌ ! கிறிஸ்து உனக்காக என்ன செய்வார்‌ என்று 
சொல்ல விரும்புகிறேன்‌... என்று சொல்லி விட்டு.... 
அடுத்த மூன்று நாட்களும்‌ தூங்கும்‌ நேரத்தைத்‌ தவிர 
மற்ற நேரம்‌ முழுவதும்‌ தேவனுடைய அன்பையும்‌ 
கிறிஸ்து தரும்‌ இரட்சிப்பையும்‌ மிட்ஷேவுடன்‌ பகிர்ந்து 


கொண்டேன்‌. 

ஓர்‌ இரவுக்குப்‌ பின்‌ மிட்ஷேவ்‌ தட்டிக்‌ கேட்டான்‌.. 
"பாஸ்டர்‌ என்‌ பாவங்கள்‌ எப்படிப்‌ போகும்‌? எனக்குப்‌ 
புரியவில்லை... 


12 


மிட்ஷேவ்‌ யோசிக்க ஆரம்பித்து விட்டான்‌ என்று 
தெரிந்தது.. சரியாக நான்காவது நாள்‌ அவனிடமிருந்து 
பதில்‌ வந்தது. "பாஸ்டர்‌, நான்‌ இயேசுவை 
விசுவாசிக்கவும்‌, ஏற்றுக்‌ கொள்ளவும்‌, ஆயத்தமாய்‌ 
இருக்கிறேன்‌... எனக்காக ஜெபிப்பீர்களா"? 

" நீயும்‌ உன்‌ செல்லில்‌ முழங்கால்‌ படியிடு நானும்‌ இங்கே 
முழங்காலில்‌ இருக்கிறேன்‌" என்று சொல்ல.. 
ஏறக்குறைய 100 நிமிடங்களுக்குப்‌ பிறகு மிட்ஷேவ்‌ டீ 


கப்பைத்‌ தட்டினான்‌. 


பாஸ்டர்‌ நான்‌ என்‌ வாழ்க்கையை இயேசுவுக்கு 
கொடுத்துவிட்டேன்‌... அவருக்கு நான்‌ நன்றியுள்ளவனாக 
இருக்கிறேன்‌ 


இதற்குப்பின்‌ அடுத்த மூன்று நாட்கள்‌ அவன்‌ 
விசுவாசத்தைக்‌ கட்டி எழுப்பினேன்‌ . 


இவை எல்லாமே ஒரு வார்த்தை கூட இல்லாமல்‌ ஒரு டீ 
கப்பை வைத்து தட்டி தட்டி சத்தம்‌ எழுப்பியே 


செய்யப்பட்டது... 


கர்த்தர்‌ நல்லவர்‌... 


சீர்திருத்தவாதி என்று நாம்‌ அறிந்த மார்ட்டின்‌ லூத்தரின்‌ 


நாட்கள்‌.. 


அப்போது தான்‌ முந்தின நூற்றாண்டில்‌ "கறுமரணம்‌" என்று 
வர்ணிக்கப்பட்ட மரணதூதன்‌ ஐரோப்பாவின்‌ பாதியை 
விழுங்கி ஏப்பமிட்டிருந்தான்‌.. 


அதற்குள்ளாகவே 1527ல்‌ விட்டன்பர்கை விழுங்க வந்தது 
இன்னொரு வாதை ! 


நகரமே உயிர்தப்ப ஓடிக்கொண்டிருக்க... 

நகர ஆளுநரும்‌ லூத்தரின்‌ நண்பருமான எலக்டர்‌ ஜாண்‌, 
லூத்தரை "ஜீவன்‌ தப்ப ஓடிப்போ..." என்று ஆலோசனை 
கொடுக்க, லூத்தரும்‌ அவரது கர்ப்பிணி மனைவி கத்ரீனாவும்‌ 
தங்கள்‌ மக்களைப்‌ பாதுகாக்கவும்‌ அவர்களுக்கு ஊழியம்‌ 
செய்யவும்‌ விட்டன்பெர்கிலேயே அவர்களோடு 
இருந்துவிட்டனர்‌.. 


லூத்தர்‌, தானும்‌ 


பாதிக்கப்பட்டதுமன்றி..பாதிக்கப்பட்டவர்கள்‌ மத்தியிலேயே 
பாதுகாப்பின்றி நின்று கொண்டிருந்தார்‌.. 


நகர மேயர்‌ டிலோ டினேயின்‌ மனைவி லூத்தரின்‌ 
கைகளிலேயே மரித்தார்‌ என்கின்றன ஏடுகள்‌.. 


ஆனாலும்‌ அந்த "வாழ்வா சாவா" நிலையிலும்‌ தேவனுக்கு 
முன்‌ தன்‌ மக்களுக்காகத்‌ திறப்பிலே தைரியமாய்‌ நின்றார்‌ 


மார்ட்டின்‌ லூத்தர்‌.. 


இந்த சமர்ப்போரில்‌ தன்‌ மூத்த மகளை லூத்தர்‌ இழந்தது 
தனிக்கதை.. 


14 


ஜாண்‌ பன்யன்‌ இங்கிலாந்தின்‌ பிரட்‌ஃபோர்ட்‌ சிறையில்‌ 
அடைக்கப்பட்டதாலேயே, அந்த நாட்களில்‌ அவருக்கு 
வெளிப்படுத்தப்பட்டு அவர்‌ எழுதிய, வேதாகமத்துக்கு அடுத்த 
புத்தகம்‌ என்று அழைக்கப்படும்‌ "மோட்சப்‌ பிரயாணம்‌" 
நமக்குக்‌ கிடைத்தது... 

கர்‌ 


Rudi Lack.. 


Youth With A Mission ன்‌ துடிப்பான வாலிபன்‌... கம்யூனிச 
இரும்புத்திரைகளைக்‌ மிதித்தெறிந்து, 

சீனாவின்‌ பெருஞ்சுவரை உடைத்தெறிந்து சுவிசேஷ ஒளி புக 
இயலா இருண்ட தேசங்களுக்குள்ளும்‌ 

சுவிசேஷத்தைக்‌ கடத்திச்‌ செல்லும்‌ பாரத்துடன்‌ கம்யூனிச 
பல்கேரியாவுக்குள்‌ நுழைகிறான்‌ 200 வேதாகமங்கள்‌ 
அடங்கிய பெட்டியுடன்‌... அடைக்கப்பட்ட நாட்டுக்குள்‌ 
அவைகளைக்‌ கடத்திச்‌ செல்லும்‌ அவனது அசாத்தியத்‌ 
துணிச்சல்‌... தேவன்‌ உடனிருக்க காரியத்தை நடப்பிக்கிறான்‌.. 


ஆப்பிரிக்காவின்‌ 18028/8.. 
இரயில்‌ பாதை அமைக்கும்‌ பணியில்‌ அந்த ஆப்பிரிக்க 
மண்ணில்‌ சீனர்கள்‌ வந்து இறங்கியிருக்க, தான்‌ சீனாவுக்குச்‌ 
செல்ல இயலாவிட்டாலும்‌, வந்த சீனர்கள்‌ கையில்‌ 
சுவிசேஷத்தைச்‌ சேர்த்துவிட அவன்‌ காட்டிய தீவிரம்‌.. 
ணா 
சமயம்‌ வாய்க்காத காலங்களில்‌, வாய்க்காத சமயத்தையும்‌ 
தேவனுக்காக வாய்க்கப்பண்ண முடியும்‌ என்பதும்‌, 
எப்படிப்பட்ட தனிமைப்படுத்தப்படலும்‌, கதவடைப்பும்‌ 
தேவனை விட்டோ, தேவனுக்காகக்‌ கிரியை செய்வதை 
விட்டோ நம்மைப்‌ பிரிப்பதென்பது இயலாத ஒன்று என்பதே 
வேதமும்‌ வேத சரித்திரமும்‌ ஆணித்தரமாய்‌ நமக்கு அடித்துச்‌ 
சொல்வது... 


*தேவையெல்லாம்‌ தேவனுக்காக ஏதாவது ஒன்றைச்‌ 
செய்துவிட வேண்டுமென்ற அணையாத ஆத்தும தாகமும்‌ 
நெருக்கி ஏவும்‌ கிறிஸ்துவின்‌ அன்பும்‌ மாத்திரமே ! 


15 


உ அடைக்கப்பட்டிருந்தது பெத்லகேம்‌.. 
உள்ளேயோ பெலிஸ்தியரின்‌ தாணையம்‌.. 
பெத்லகேமின்‌ ஒலிமுக வாசலிலுள்ள கிணற்றின்‌ தண்ணீரை 
வாஞ்சித்து, "என்‌ தாகத்துக்குக்‌ கொஞ்சம்‌ தண்ணீர்‌ கொண்டு 
வருகிறவன்‌ யார்‌ ?" என்று தாவீது கேட்க, தங்கள்‌ உயிரைப்‌ 
பணயம்‌ வைத்துத்‌ துணிந்து புகுந்து போய்‌ அவன்‌ தாகம்‌ 
தீர்க்க முற்படுகின்றனர்‌ அதிபதிகள்‌ மூவர்‌.. 


அடைக்கப்பட்ட பெத்லகேம்‌, தலைவனின்‌ தாகம்‌ தீர்க்க 
அவர்களை அடைத்துப்‌ போடக்கூடாதிருந்தது.. 
a யை 
உ ஆகாப்‌ - யேசபேலின்‌ அராஜக ஆட்சிக்காலம்‌.. 


எலியாவைக்‌ கேரீத்‌ ஆற்றங்கரையிலே ஒளித்து வைத்து 
போஷித்து வந்தார்‌ தேவன்‌.. 
யேகோவா தேவனின்‌ தீர்க்கதரிசிகளை வேட்டையாடிக்‌ 


கொண்டிருந்தாள்‌ யேசபேல்‌.. 


அவளது அரண்மனையிலேயே இருந்தான்‌ ஒபதியா 
என்றொருவன்‌..தேவனுக்கு மிகவும்‌ பயந்து நடப்பவன்‌... தன்‌ 
உயிரையும்‌ துச்சமாக மதித்து கர்த்தரின்‌ தீர்க்கதரிசிகள்‌ நூறு 
பேரை கெபிக்கு ஐம்பது ஐம்பது பேராக ஒளித்து வைத்து 
அப்பமும்‌ தண்ணீரும்‌ தந்து பராமரிக்கிறான்‌.. 


அரசனும்‌ அரக்கியும்‌ அவர்களது அராஜக அரசாங்கமும்‌, 
அடைக்கப்பட்ட தேசமும்‌ அவன்‌ கைகளைக்‌ 
கட்டக்கூடாதிருந்தது.. 
ர 

தான்‌ செய்யாத குற்றத்திற்காக கிட்டத்தட்ட 13 வருடங்கள்‌ 
எகிப்தின்‌ காவல்‌ கிடங்குகளில்‌ அடைபட்டுக்‌ கிடந்தான்‌ 
யோசேப்பு.. அவன்‌ கால்களை விலங்கு போட்டு 
ஒடுக்கினார்கள்‌ அவன்‌ பிராணன்‌ இரும்பில்‌ 
அடைபட்டிருந்தது.. 


ஆயினும்‌ ஒரு நாள்‌ காலை தன்னோடு அடைடட்டிருந்த 
இருவரது முகங்கள்‌ கலங்கியிருந்ததைக்கண்ட அவன்‌, 
அவர்களை கரிசனையோடு கேட்கிறான்‌, "உங்கள்‌ 


முகங்கள்‌ இன்று துக்கமாய்‌ இருக்கிறது என்ன ?" என்று.. 


ஏற்ற நேரத்தில்‌, தான்‌ உயர்த்தப்பட இந்தக்‌ கேள்வி ஒன்றே 
அவனுக்குப்‌ போதுமானதாக இருந்தது.. 


அவன்‌ கட்டப்பட்டிருந்தும்‌, அவனது வரங்களோ 
விடுதலையாய்க்‌ கிரியை செய்து கொண்டிருந்தன... 
ரை 

உ வயதான யோவானை எண்ணெயில்‌ வறுத்தெடுக்க 
முயற்சித்து, முடியாமல்‌ போகவே "பேய்த்தீவு" எனப்பட்ட 
பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறார்‌ அவர்‌.. நாட்டில்‌ 
திரிந்தாலென்ன, காட்டில்‌ அடைபட்டாலென்ன? 
எங்கிருந்தாலும்‌ ஆராதிப்பேன்‌ என்று கர்த்தருடைய நாளில்‌ 
ஆராதித்துக்‌ கொண்டிருந்தவர்‌ ஆவிக்குள்ளாகிறார்‌.. 
மற்றவைகளை நம்‌ கையிலுள்ள வெளிப்படுத்தின 
விசேஷமே சொல்லி முடிக்கும்‌ ! 


தேவ மனிதன்‌ கட்டப்பட்டிருந்தாலும்‌ தேவ வசனமோ 
கட்டப்பட்டிருக்கவில்லை ! 
ரண்‌ 

உ தானியேலுக்கு சகலமும்‌ மாறிப்போனது... தேசம்‌ முதல்‌, 
பிறந்த ஊர்‌ முதல்‌, சொந்தத்‌ தாய்‌ மொழி முதல்‌, சாப்பிடும்‌ 
ஆகாரம்‌ முதல்‌,சுற்றுச்சூழ்நிலை முதல்‌, படிப்பு பயிற்சி 
என்று அவனது சொந்தப்‌ பெயர்‌ வரை சகலமும்‌ 
மாறிப்போனது..மாற்றப்பட்டது.. 


சாகும்‌ வரை வேற்று தேசத்தில்‌ அடைக்கப்பட்ட நிலை.. 
சகலமும்‌ மாறினாலும்‌ மாறாதிருந்தது அவனது தீர்மானம்‌ 
மாத்திரமே ! 


சிங்கக்கெபியில்‌ அவன்‌ செலவழித்த ஒரு இரவு, சுவரிலே 
தேவனின்‌ விரல்கள்‌ எழுதிய வார்த்தைகளை வாசிக்க 
அவனுக்குப்‌ போதுமானதாய்‌ இருந்தது ! 


ண ண பைட டன்னை பண்‌ 


சவுலின்‌ கைகளுக்குத்‌ தப்பி வனாந்திரங்களிலும்‌ 


குகைகளிலும்‌ ஒளித்துக்‌ கொண்டிருந்த அந்த 13 
ஆண்டுகளில்‌ 14 சங்கீதங்களை எழுதி வைத்தான்‌ தாவீது.. 


ஒவ்வொன்றும்‌ ஆபத்துக்‌ காலத்தில்‌ நமக்கு 
அனுகூலமானவை ! 
க்ளு 


ரோம சிறையில்‌ வயதான பவுல்‌.. அங்கும்‌ ஒரு ஒநேசிமுவைக்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ பெற்றெடுத்து அரிய கடிதம்‌ ஒன்றை 
பிலமோனுக்கு எழுதுகிறார்‌ அவர்‌.. தான்‌ கட்டப்பட்டிருந்தும்‌, 
கட்டப்பட்டிராத வசனத்தோடு அவர்‌ எழுதிய சிறை 
நிருபங்கள்‌ இன்று நமது கைகளில்‌.. 


அடைக்கப்பட்டார்‌.. அடிக்கப்பட்டார்‌.. தலை 


வெட்டப்பட்டார்‌.. 
இதோ மரித்தும்‌ இன்றும்‌ பேசிக்‌ கொண்டிருக்க்கிறார்‌ ! 
TT 


தான்‌ சிலுவையில்‌ தொங்கும்‌ கடைசி நேரம்‌.. அங்கும்‌ 
கள்ளன்‌ ஒருவனைப்‌ பரதீசுக்கென்று ஆயத்தப்படுத்துகிறார்‌ 
அருமை இரட்சகர்‌ இயேசு கிறிஸ்து.. 


_— ப னவ 6; றிது வட டர்ண் ணய வகைய 


18 


கண்காணாக்‌ கொரோனாக்‌ கிருமி ஒன்று மனிதரை 
மாதக்கணக்காக அடைத்து வைத்து கொத்துக்‌ கொத்தாக 
அவர்கள்‌ உயிரைக்‌ கொள்ளையாடுமானால்‌, 
உயிர்த்தெழுந்த வல்லமையை உட்கொண்ட நமக்கு 
அதனை விட எத்தனை கோடி வீரியம்‌ இருக்க வேண்டும்‌ ? 
“இந்த மனுஷன்‌ பூச்சக்கரத்துக்குக்‌ கொள்ளைநோய்‌" என்று 
பவுலைத்‌ தவிர விவரிக்கப்பட்டவன்‌ வரலாற்றில்‌ வேறு 
யாரும்‌ உண்டோ ? (அப்‌ 24:5) 


இன்று அடைக்கப்பட்டிருப்பது நமது சரீரங்கள்‌ மாத்திரமே 
அன்றி நமது ஆவி அல்லவே ! 


மன்றாட்டு ஜெபம்‌ கட்டுக்குள்‌ அடங்குமோ ? 
அடைக்கப்பட்டிருக்கும்‌ நாட்கள்‌ அங்கலாய்ப்பின்‌ 
நாட்களாகட்டுமே ! 


* கொள்ளை போகும்‌ ஜனத்துக்காய்‌.. 

* மருத்துவர்‌ செவிலியருக்காய்‌.. 

~ 24%7 War Room எனப்படும்‌ கொரோனா மைய 
சேவகர்களுக்காய்‌.. 

* அரசாங்க அதிகாரிகளுக்காய்‌.. 
*ஆட்சியாளர்களுக்காய்‌.. 

* பாதுகாப்பு மற்றும்‌ அவசரநிலை பணியாளர்களுக்காய்‌.. 
௬ சுகாதாரத்‌ துறைக்காய்‌.. 

* தன்னார்வத்‌ தொண்டர்களுக்காய்‌. 

* துப்புரவு பணியாளர்களுக்காய்‌.. 

* தேவ சபைக்காய்‌.. 

* விசுவாசக்‌ குடும்பங்களுக்காய்‌.. 

* கோபாக்கினை அமரும்படியாய்‌.. 

* கர்த்தரின்‌ கிருபைகளுக்காய்‌.. 

இரவு பகல்‌ கைவிரிப்போமே ! 

இரக்கத்துக்காய்‌ இறைஞ்சி நிற்போமே ! 


னாள்‌ தக ட்‌ ண்ட je 


ஓபதுயாக்கள்‌ எழும்பாரோ ? 


ஆண்டவரை அறியாத உலக ஜனம்‌.. 


சிறுவரிலிருந்து பெரியவர்‌ வரை முதலமைச்சர்‌ நிவாரண 
நிதிக்காக கொட்டிக்‌ கொடுக்கும்‌ போது, விசுவாச ஜனம்‌ 
மூடப்பட்ட சபைகளை வியாதியஸ்தர்களுக்கென்று திறந்து 
தராதோ ? 


௬ பசியாயிருக்கிறார்‌.. பகிர்ந்து கொடுப்போமே ! 


* தாகமாயிருக்கிறார்‌.. தாகம்‌ தீர்ப்போமே ! 
*வியாதியாயிருக்கிறார்‌.. போனிலாவது விசாரிப்போமே ! 


*அந்நியராயிருக்கிறார்‌.. சேர்த்துக்‌ கொள்வோமே ! 


*வஸ்திரமில்லாதவராயிருக்கிறார்‌.. வஸ்திரத்தால்‌ 
மூடுவோமே ! 


* ஆங்காங்கே அடைக்கப்பட்டவராய்‌ இருக்கிறார்‌.. 
சபையின்‌ தன்னார்வலர்களை அனுப்பி உதவுவோமே ! 


- பிற மாநிலத்திலிருந்து வந்துள்ள கட்டிடத்‌ 
தொழிலாளர்கள்‌, லாரி ஓட்டுநர்கள்‌ மற்றும்‌ இதர பணி 
செய்வோருக்காகக்‌ குழுவாக நம்மால்‌ இயன்ற உதவிகளைச்‌ 
செய்வோமே ! 


“வெளி உலகத்தாருக்கு மட்டுமன்றி, விசுவாச 


குடும்பத்தாருக்கும்‌ நம்மால்‌ முடிந்தவரை நன்மை 
செய்வோமே ! 


௬ போதகர்கள்‌ மரித்து, விட்டுச்‌ சென்றிருக்கும்‌ மனைவி 
மக்கள்‌ எத்தனை எத்தனை ! 


20 


வருமானமின்றி வாடும்‌ விசுவாச வீட்டார்‌ எத்தனை ! 
நம்மால்‌ இயன்றதைச்‌ செய்வோமே ! 


அடைக்கப்பட்ட நாளிலும்‌ தன்‌ உயிரைப்‌ பணயம்‌ வைத்து 


தேவ ஜனத்தைப்‌ பராமரித்து வந்த ஒபதியாக்கள்‌ இப்போது 


எங்கே ? 


* வியாதிப்பட்டோர்‌ வீட்டுவாசல்‌ வரை சென்று உணவு 
கொடுத்துவர இயலாவிட்டாலும்‌, 'உணவு வழங்கி' 
நிறுவனங்களான Swigஏy, 20௭௦ பணியாளர்கள்‌ 
பம்பரமாய்ச்‌ சுழலுகிறார்களே ! அவர்கள்‌ மூலம்‌ ஆகாரம்‌ 
அனுப்பி உதவுவோமே ! 


பவனை R= Je. 


21 


"இந்நாள்‌ நற்செய்தி அறிவிக்கும்‌ நாள்‌.. நாம்‌ 
மவுனமாயிருந்து பொழுது விடியுமட்டும்‌ காத்திருந்தால்‌ 
குற்றம்‌ நம்மேல்‌ சுமரும்‌.." என்று எலிசா காலத்துப்‌ 
பஞ்சத்தில்‌ அடிபட்டோருக்கு சுவிசேஷம்‌ அறிவித்தோர்‌ 
குஷ்டரோகிகளான நான்கே பேர்‌ ! 


ு இன்று சுவிசேஷம்‌ அறிவிக்க நம்மிடம்‌ இல்லாத 


சாதனங்கள்‌ தான்‌ என்ன ? 


* வீட்டு வாசல்‌ தாழிடப்பட்டாலும்‌, உட்புகுந்து வரும்‌ 14//- 
ரிக்கும்‌ இன்டர்நெட்டும்‌ தடை உண்டோ ? 


௬ உங்களது ஒரு வார்த்தை, காயப்பட்ட ஜனத்தின்‌ காயம்‌ 


ஆற்றலாமே ! 


ு வாட்ஸப்பில்‌ நீங்கள்‌ பகிரும்‌ ஒரு நல்ல கிறிஸ்தவப்‌ 
பாடல்‌, யாரோ ஒருவரது ஆறா ரணத்தை ஆற்றலாமே ! 


* நீங்கள்‌ அனுப்பும்‌ ஒரு இமேஜ்‌, ஒரு வசனம்‌, யாரோ 
ஒருவரைத்‌ தேற்றி ஆற்றலாமே ! 


ு இந்தக்‌ கொள்ளை நோயும்‌ வாதையும்‌ உலக முடிவை 
அறிவிப்பவை என்றும்‌, இயேசுவின்‌ வருகையின்‌ 
அடையாளம்‌ என்றும்‌ அன்பின்‌ சுவிசேஷத்தையும்‌ 
மனந்திரும்புதலையும்‌ பாந்தமாய்ப்‌ பகிரலாமே ! 


௬ "நான்‌ உங்களுக்காகவும்‌ உங்கள்‌ குடும்பத்திற்காகவும்‌ 
ஜெபிக்கிறேன்‌..." என்று உண்மையாய்‌ சொல்லிப்‌ 
பாருங்கள்‌ ! அடுத்த முனையில்‌ இருப்பவர்களால்‌ தங்கள்‌ 
அழுகையை அடக்க முடியாமல்‌ போகும்‌ ! 


22 


* வீதியில்‌ இறங்கி இன்று சுவிசேஷம்‌ விநியோகிக்க 
இயலாமலிருக்கலாம்‌.. இன்று எல்லாமே PDF வடிவில்‌ 
வந்திருக்க, வாட்ஸ்‌ அப்‌ குழுக்களிலும்‌ சமூக 
வலைதளங்களிலும்‌ வேத புத்தக விநியோகத்திற்குத்‌ 
தடை தான்‌ என்ன ?எங்கோ ஒன்றிரண்டு பேர்‌ 


வசைபாடலாம்‌ ! வாங்கிக்‌ கொண்டால்‌ தான்‌ என்ன ? 


௬ தமிழ்‌ மற்றும்‌ ஆங்கில ஆவிக்குரிய PDF 
புத்தகங்களுக்குக்‌ கணக்கில்லை. மக்களிடம்‌ நேரம்‌ 
கொட்டிக்கிடக்கும்‌ இந்நாட்களில்‌ தெரிந்தெடுக்கப்பட்ட 
புத்தகங்களை அடுத்தவருக்கு அனுப்பிப்‌ பாருங்கள்‌ ! 
அநேக நாட்களுக்குப்‌ பின்‌ அதன்‌ பலனை காண்பீர்கள்‌ ! 


௬ நேரமில்லாத நாட்களில்‌ நேரமில்லை என்று செய்ய 
இயலாமல்‌ விட்டுப்போன ஜெபம்‌, வேதவாசிப்பு மற்றும்‌ 
இதர காரியங்களையெல்லாம்‌ பல மடங்காக்கி செய்து 
முடித்து விடுங்கள்‌. 


* தேவன்‌ உங்களுக்குள்‌ வைத்திருக்கும்‌ இயற்கை 
வரங்களும்‌ ஆவிக்குரிய பொக்கிஷங்களும்‌ எண்ணற்ற 
விலைமதிப்பில்லாதவைகள்‌. ஒரு தாலந்தேயானாலும்‌, 
அதையும்‌ தோண்டி எடுத்து கர்த்தருக்காக உபயோகிக்க 
ஆரம்பித்துவிடுங்கள்‌.. 


இன்று நாம்‌ இருப்பது இரும்புத்திரை நாடுமல்ல.. 
மூங்கில்‌ திரை தேசமுமல்ல.. அப்படிப்பட்ட அடைபட்‌। 
காலங்களிலும்‌ தேசங்களிலும்‌ தேவ மனிதர்‌ 
தேவனுக்காக அப்படி ஒரு வைராக்கியம்‌ காட்டி, 


தங்களை வதைத்தவர்களையும்‌ சிதைத்தவர்களையும்‌ 
கிறிஸ்துவுக்கென்று 
ஆதாயப்படுத்தியிருப்பார்களானால்‌.. 


23 


சமயம்‌ வாய்க்காத தங்கள்‌ சமயங்களையும்‌, தேவனுக்காக 
வாய்க்கப்பண்ணும்‌ சமயங்களாய்‌ 
வாய்க்கப்பண்ணியிருப்பார்களேயானால்‌.. 

இதோ இங்கே... 

பரிசுத்தமாகிறவன்‌ இன்னும்‌ பரிசுத்தமாகட்டும்‌.. 

நீதி செய்கிறவன்‌ இன்னும்‌ நீதி செய்யட்டும்‌.. 
ஊழியஞ்செய்கிறவன்‌ இன்னும்‌ ஊழியம்‌ செய்யட்டும்‌... 
போதிக்கிறவன்‌ இன்னும்‌ போதிக்கட்டும்‌.. 

புத்தி சொல்லுகிறவன்‌ இன்னும்‌ புத்தி சொல்லட்டும்‌... 


பகிர்ந்து கொடுக்கிறவன்‌ இன்னும்‌ பகிர்ந்து 
கொடுக்கட்டும்‌... 


இரக்கம்‌ செய்கிறவன்‌ இன்னும்‌ இரக்கம்‌ செய்யட்டும்‌... 
வாய்க்காத சமயமும்‌ வந்து வாய்த்தே தீரும்‌ ! 


[ வெளி 22:11/ ரோ 12:7,8/ 2 தீமோ 4:2 ] 


24 


Pastor. Romilton 
Delhi 
Mob: +91 98106 46981 


